(32) வணிகக்‌ கல்வி 


வினாத்தாள்‌ கட்டமைப்பு 


வினாத்தாள்‌ 1 - நேரம்‌ : 2 மணித்தியாலங்கள்‌ 


இது பல்தேர்வு வினாக்கள்‌ 30 இனையும்‌ சுருக்கமாக விடையளிக்கும்‌ வினாக்கள்‌ 
20 இனையும்‌ உள்ளடக்கியது. எல்லா வினாக்களுக்கும்‌ விடையளிக்க வேண்டும்‌. 


ஒரு வினாவிற்கு 02 புள்ளிகள்‌ வீதம்‌ மொத்தப்‌ புள்ளிகள்‌ 100 ஆகும்‌. 


வினாத்தாள்‌ 11 - நேரம்‌ 3 மணித்தியாலங்கள்‌ (மேலதிக வாசிப்பு நேரம்‌ 10 நிமிடங்களாகும்‌.) 
இவ்வினாத்தாள்‌ இரண்டு பகுதிகளை உள்ளடக்கியது. 
பகுதி 1 - கட்டமைக்கப்பட்ட கட்டுரை வகை வினாக்கள்‌ நான்காகும்‌. 
பகுதி 11 - கட்டமைக்கப்பட்ட கட்டுரை வகை வினாக்கள்‌ நான்காகும்‌. 
ஒவ்வொரு பகுதியிலிருந்தும்‌ ஆகக்‌ குறைந்தது இரு வினாக்களையேனும்‌ 
தெரிவுசெய்து ஐந்து வினாக்களுக்கு விடையளித்தல்‌ வேண்டும்‌. ஒரு வினாவிற்கு 
20 புள்ளிகள்‌ வீதம்‌ மொத்தப்‌ புள்ளிகள்‌ 100 ஆகும்‌. 


இறுதிப்‌ புள்ளிகளைக்‌ கணித்தல்‌ : வினாத்தாள்‌ 1 100 
வினாத்தாள்‌ 11 100 
இறுதிப்‌ புள்ளி 200 ௪ 2 = 100 





வினாத்தாள்‌ 1 
அறிவுறுத்தல்கள்‌ : 
* எல்லா வினாக்களுக்கும்‌ இவ்வினாத்தாளிலேயே விடையளிக்குக. 


% 


ஒவ்வொரு வினாவுக்கும்‌ இரண்டு புள்ளிகள்‌ வீதம்‌ வழங்கப்படும்‌. 
* 1 தொடக்கம்‌ 30 வரையான வினாக்களுக்குச்‌ சரியான விடையைத்‌ தெரிவுசெய்து அதன்‌ இலக்கத்தை 
வினாவிற்கு எதிரேயுள்ள புள்ளிக்கோட்டின்‌ மீது எழுதுக. 


1. பின்வரும்‌ உதாரணங்களுள்‌ தேவைகள்‌ மாத்திரம்‌ குறிப்பிடப்பட்டுள்ள விடையினைத்‌ தெரிவுசெய்க. 
(1) கல்வி, பொழுதுபோக்கு, சுகாதாரம்‌, தொலைபேசி, தொடர்பாடல்‌ 
(2) கல்வி, போக்குவரத்து, வைத்தியசாலை, தொடர்பாடல்‌, பாதுகாப்பு 
(3) பொழுதுபோக்கு, போக்குவரத்து, காப்புறுதி, கல்வி, தொடர்பாடல்‌ 
(4) மின்சாரம்‌, கல்வி, சுகாதாரம்‌, தொடர்பாடல்‌, போக்குவரத்து 
(5) பொழுதுபோக்கு, கல்வி, போக்குவரத்து, சுகாதாரம்‌, தொடர்பாடல்‌ (ப ல்வன்க ) 


2. வாசன்‌ என்பவர்‌ இரத்தினக்கல்‌ அகழ்வு மற்றும்‌ இரத்தினக்‌ கற்களைப்‌ பட்டை தீட்டி ஆபரணங்களைத்‌ 
தயாரிக்கும்‌ வணிகமொன்றை நடாத்திச்‌ செல்கின்றார்‌. இங்கு காணப்படும்‌ வணிகங்களுக்கிடையிலான 
தொடர்பாவது, 

(1) கைத்தொழில்‌ உற்பத்தியும்‌ சேவை உற்பத்தியுமாகும்‌. 

(2) விவசாய உற்பத்தியும்‌ கைத்தொழில்‌ உற்பத்தியுமாகும்‌. 

(3) முதனிலை உற்பத்தியும்‌ மூன்றாம்நிலை உற்பத்தியுமாகும்‌. 

(4) இரண்டாம்நிலை உற்பத்தியும்‌ மூன்றாம்நிலை உ ற்பத்தியுமாகும்‌. 

(5) முதனிலை உற்பத்தியும்‌ இரண்டாம்நிலை உற்பத்தியுமாகும்‌. (பட ) 





க.பொ.த.(உ.தற)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வணிகக்‌ கல்வி 


-25- 


3. கீழே சில நிகழ்வுகள்‌ தரப்பட்டுள்ளன. 
A - அமாயா, தனது வீட்டுத்தோட்டத்தில்‌ உற்பத்தி செய்யும்‌ காய்கறிகளை நாளாந்தப்‌ பாவனைக்குப்‌ 
பயன்படுத்துகின்றார்‌. 
B - நிமால்‌, தனது மோட்டார்‌ வாகனத்தை நண்பனான மாதவனுக்கு விற்பனை செய்தார்‌. 
C - விசாலினி, கழிவாக நீக்கப்படுகின்ற துணித்‌ துண்டுகளைப்‌ பயன்படுத்தி கால்‌ துடைப்பங்களை 
உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்றார்‌. 
D - பிரதீப்‌, இறக்குமதி செய்யப்பட்ட உஸ்‌ உணவுப்‌ பொருட்களை மீண்டும்‌ பொதிசெய்து சுட்டூத்துண்டுகளை 
(Label) ஒட்டி மானிய விலையில்‌ விற்பனை செய்கின்றார்‌. 
மேலேயுள்ள நிகழ்வுகளில்‌ வணிகத்தின்‌ குணாதிசயங்களை வெளிக்காட்டும்‌ நிகழ்வுகளை மாத்திரம்‌ 
உள்ளடக்கிய விடையினைத்‌ தெரிவுசெய்க. 
(1) A யும்‌ B யும்‌ (2) &யும்‌ யும்‌ 
(3) Bயும்‌ யும்‌ (4) B யும்‌ ஓ யும்‌ 
(5) யும்‌ ஓ யும்‌ (க ) 


4. வணிகங்களின்‌ சமூகப்‌ பொறுப்புக்கள்‌ மற்றும்‌ ஒழுக்கங்களுக்கான உதாரணங்கள்‌ சில கீழே தரப்பட்டூள்ளன. 
A - ஊழியர்களுக்கு தொழில்‌ சார்ந்த பாதுகாப்பினை வழங்குதல்‌ 
B - உடைமையாளர்களுக்கு நியாயமான இலாபத்தை வழங்குதல்‌ 
 - நுகர்வோருக்கு உண்மையான விடயங்களை மாத்திரம்‌ தொடர்பாடல்‌ செய்தல்‌ 
1) - ஏனைய தரப்பினருக்குப்‌ பாதிப்புக்கள்‌ ஏற்படாதவாறு கருமமாற்றுதல்‌ 
EE - ஏனைய வணிகங்களுடன்‌ நியாயமாகவும்‌ நேர்மையாகவும்‌ போட்டியிடூதல்‌ 


மேலே தரப்பட்டவற்றுள்‌ வணிக ஒழுக்கங்களுக்கான உதாரணங்களாவன, 

(1) A, B, C ஆகியன (2) A,C, D ஆகியன 

(3) B,C, D ஆகியன (4) B,D, E ஆகியன 

(5) C,D, E ஆகியன (ல்‌ ) 


5. பேரினச்‌ சூழல்‌ காரணிகள்‌ சில % நிரலிலும்‌, அவற்றுடன்‌ தொடர்புடைய உதாரணங்கள்‌ சில * நிரலிலும்‌ 
தரப்பட்டுள்ளன. 





X Y 





(1) பொருளாதாரச்‌ சூழல்‌ A - இணைய வலையமைப்பினூடாக வழங்கப்படுகின்ற சேவைகள்‌ 
பாரியளவில்‌ விருத்தியடைதல்‌ 

(11) மக்கட்‌ சூழல்‌ B - உலகிலுள்ள நாடுகள்‌ பொதுவாக நிலைபேறான 
(stainable) அபிவிருத்தியில்‌ ஈடுபடல்‌ 

(111) தொழில்நுட்பச்‌ சூழல்‌ C - 60 வயதுக்கு மேற்பட்டோரின்‌ சனத்தொகை வீதமானது 
மிகக்கூடிய மட்டத்தில்‌ காணப்படல்‌ 

(11) சமூக, கலாசாரச்‌ சூழல்‌ D - கடந்த மூன்று மாதங்களில்‌, பொருட்கள்‌ மற்றும்‌ சேவைகளின்‌ 
சராசரி விலை மட்டமானது தொடர்ச்சியாக அதிகரித்தல்‌ 

(ஈ) பூகோளச்‌ சூழல்‌ E - தமிழ்‌, சிங்களப்‌ புத்தாண்டினை மிகச்‌ சிறப்பாகக்‌ 
கொண்டாடூவதில்‌ ஆர்வம்‌ காட்டுதல்‌ 








X நிரலில்‌ தரப்பட்டுள்ள பேரினச்‌ சூழல்‌ காரணிகளின்‌ வரிசைப்படி Y நிரலிலுள்ள உதாரணங்களை சரியான 
ஒழுங்குமுறையில்‌ எடுூத்துக்காட்டும்‌ விடையினைத்‌ தெரிவுசெய்க. 

(1) A,C,D,E,B (2) B,C,A,E,D (3) D,C,A,B,E 
(4) D,C,A,E,B (5)D,C,B,E,A 





க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வணிகக்‌ கல்வி 


-26- 


6. அரசாங்கத்தின்‌ வரி வருமான வகைகளும்‌ அவற்றிற்கான உதாரணங்களும்‌ கீழே தரப்பட்டுள்ளன. 


வரி வகைகள்‌ உதாரணங்கள்‌ 
A- வருமான வரி - கம்பனி வரி, உழைக்கும்‌ போது செலுத்தும்‌ வரி 
B- உற்பத்தி வரி - புகையிலை உற்பத்தி வரி, கலால்‌ வரி 
- பெறுமதி சோக்கப்பட்ட வரி -  தொலைத்தொடர்புகள்‌ வரி, மொத்த, சில்லறை 
வியாபாரத்தின்‌ அடிப்படையில்‌ அறவிடப்படும்‌ வரி 
1) - இறக்குமதி அடிப்படையிலான வரி -  இறக்குமதியின்‌ மீது பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி, 


துறைமுகம்‌ மற்றும்‌ விமான நிலைய அபிவிருத்தி வரி 


வரி வகைகளும்‌ அதற்குரிய உதாரணங்களும்‌ சரியாகக்‌ காட்டப்பட்டூள்ளது, 

(1) A, B ஆகியவற்றிலாகும்‌. (2) A,  ஆகியவற்றிலாகும்‌. 

(3) B, C ஆகியவற்றிலாகும்‌. (4) C, D ஆகியவற்றிலாகும்‌. 

(5) 6, 1 ஆகியவற்றிலாகும்‌. (வல்ல ) 


சிறிய மற்றும்‌ நடூத்தர அளவு வணிகர்களுக்காக நடாத்தப்பட்ட செயலமர்வில்‌ அவ்வணிகங்களுக்கான 
நிதி வசதிகளை வழங்குவதற்கு தற்போது நடைமுறைப்படூத்தப்படுகின்ற கடன்‌ முன்மொழிவுத்‌ திட்டங்கள்‌ 
மூன்றும்‌, அக்கடன்‌ முன்மொழிவுகளுக்கு நிதி அனுசரணை வழங்கும்‌ நிறுவனங்கள்‌ மூன்றும்‌ தொடர்பில்‌ 
விரிவுரையாளரொருவர்‌ சில விடயங்களை வெளிப்படுத்தினார்‌. 


கடன்‌ முன்மொழிவுத்‌ திட்டம்‌ அனுசரணை வழங்கும்‌ நிறுவனம்‌ 
(1) சஹன்யா A - சாவதேச ஒத்துழைப்பிந்கான ஜப்பான்‌ வங்கி 
(11) சுவன B - ஆசிய அபிவிருத்தி வங்கி 
(111) சனச கடன்‌ திட்டம்‌  - தேசிய அபிவிருத்தி நம்பிக்கை நிதியம்‌ 


இக்கடன்‌ முன்மொழிவுத்‌ திட்டங்களுக்கு நிதி அனுசரணை வழங்குகின்ற நிறுவனங்களைச்‌ சரியான 
ஒழுங்குமுறையில்‌ எடூத்துக்காட்டும்‌ விடையைத்‌ தெரிவுசெய்க. 
(1) A,B,C (2) C, A,B (3) B,C,A (4) B,A,C (5) C,B,A (............. ) 


வணிக அமைப்பு வகையினையும்‌ அதன்‌ குணாதிசயங்களையும்‌ சரியாகக்‌ காட்டும்‌ கூற்றினைத்‌ தெரிவுசெய்க. 

(1) தனியார்‌ துறைக்குரிய, பொறுப்பு வரையறுக்கப்பட்ட, சட்ட ஆளுமையற்ற, இலாபம்‌ உழைத்தலை 
நோக்கமாகக்‌ கொள்ளாத வணிக அமைப்பு வகை கூட்டிணைக்கப்பட்ட கம்பனிகளாகும்‌. 

(2) பொதுத்‌ துறைக்குரிய, பொறுப்பு வரையறுக்கப்பட்ட, சட்ட ஆளுமையற்ற, இலாபம்‌ உழைத்தலை 
நோக்கமாகக்‌ கொண்ட வணிக அமைப்பு வகை அரச கூட்டுத்தாபனங்களாகும்‌. 

(3) தனியார்‌ துறைக்குரிய, பொறுப்பு வரையறுக்கப்படாத, சட்ட ஆளுமையற்ற, தனியொருவரால்‌ ஆரம்பிக்க 
முடியாத வணிக அமைப்பு வகை பங்குடைமை வணிகங்களாகும்‌. 

(4) பொதுத்‌ துறைக்குரிய, பொறுப்பு வரையறுக்கப்பட்ட, சட்ட ஆளுமையுடைய, ஆகக்‌ குறைந்த 
அங்கத்தவர்‌ எண்ணிக்கை பத்தினைக்‌ கொண்டிருக்க வேண்டிய வணிக அமைப்பு வகை கூட்டூறவு 
வணிகங்களாகும்‌. 

(5) பொதுத்‌ துறைக்குரிய, பொறுப்பு வரையறுக்கப்படாத, சட்ட ஆளுமையுடைய, இலாப நோக்கமற்ற வணிக 
அமைப்பு வகை அரச திணைக்களங்களாகும்‌. (கலக்‌ ) 


நுகர்வோர்‌ பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன்‌ தொடர்புடைய நிறுவனங்களை மாத்திரம்‌ உள்ளடக்கிய 

விடையினைத்‌ தெரிவுசெய்க. 

(1) இலங்கை தரக்‌ கட்டளைகள்‌ பணியகம்‌, கைத்தொழில்‌ அபிவிருத்தி சபை, தொலைத்‌ தொடர்புகள்‌ 
ஒழுங்குபடுத்தும்‌ ஆணைக்குழு, கைத்தொழில்‌ தொழில்நுட்ப நிறுவனம்‌ 

(2) உள்நாட்டு இறைவரித்‌ திணைக்களம்‌, நுகாவோர்‌ நடவடிக்கைகள்‌ தொடர்பிலான அதிகாரசபை, இலங்கை 
காப்புறுதிக்‌ கூட்டுத்தாபனம்‌, இலங்கை தரக்‌ கட்டளைகள்‌ பணியகம்‌ 

(3) அளவை நிறுவை தரநியமச்‌ சேவைத்‌ திணைக்களம்‌, இலங்கை காப்புறுதிக்‌ கூட்டுத்தாபனம்‌, நுகர்வோர்‌ 
நடவடிக்கைகள்‌ தொடர்பிலான அதிகாரசபை, கைத்தொழில்‌ தொழில்நுட்ப நிறுவனம்‌ 

(4) இலங்கை தரக்‌ கட்டளைகள்‌ பணியகம்‌, இலங்கை காப்புறுதிக்‌ கூட்டுத்தாபனம்‌, தொலைத்‌ தொடர்புகள்‌ 
ஒழுங்குபடுத்தும்‌ ஆணைக்குழு, கைத்தொழில்‌ அபிவிருத்திச்‌ சபை 

(5) மத்திய சூழல்‌ அதிகாரசபை, இலங்கை தரக்கட்டளைகள்‌ பணியகம்‌, அளவை நிறுவை தரநியமச்‌ 
சேவைத்‌ திணைக்களம்‌, தொலைத்‌ தொடர்புகள்‌ ஒழுங்குபடுத்தும்‌ ஆணைக்குழு (வல்ல ) 





க,பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வணிகக்‌ கல்வி 


-27- 


10. தனது நண்பருக்கு வழங்கியிருந்த கடனின்‌ ஒரு பகுதி அமுதனுக்கு மீளக்‌ கிடைக்கப்பெற்றது. 


11. 


12. 


13. 


அத்தொகையில்‌ அவர்‌ ரூ. 80,000 பெறுமதியான கணினியொன்றைக்‌ கொள்வனவு செய்ததுடன்‌ எஞ்சிய 
தொகையினை வங்கியில்‌ வைப்புச்‌ செய்தார்‌. இந்நிகழ்விற்கேற்ப பணத்தினால்‌ நிறைவேற்றப்பட்ட கருமங்களை 
சரியான ஒழுங்குமுறையில்‌ எடுத்துக்காட்டும்‌ விடை எது? 

(1) பிற்போடப்பட்ட கொடுப்பனவு ஊடகம்‌, கணக்கீட்டு அலகு, பரிமாற்று ஊடகம்‌, பெறுமானத்‌ திரட்டூ 

(2) கணக்கீட்டு அலகு, பரிமாற்று ஊடகம்‌, பிற்போடப்பட்ட கொடுப்பனவு ஊடகம்‌, பெறுமானத்‌ திரட்டூ 

(3) பெறுமானத்‌ திரட்டு, பரிமாற்று ஊடகம்‌, பிற்போடப்பட்ட கொடுப்பனவு ஊடகம்‌, கணக்கீட்டு அலகு 

(4) பிற்போடப்பட்ட கொடுப்பனவு ஊடகம்‌, பெறுமானத்‌ திரட்டு, கணக்கீட்டு அலகு, பரிமாற்று ஊடகம்‌ 

(5) பெறுமானத்‌ திரட்டு, கணக்கீட்டு அலகு, பரிமாற்று ஊடகம்‌, பிற்போடப்பட்ட கொடுப்பனவு ஊடகம்‌ 


நிமலன்‌ என்பவர்‌ மக்கள்‌ வங்கியின்‌ குருநாகல்‌ கிளையில்‌ நடைமுறைக்‌ கணக்கைப்‌ பேணும்‌ அதேவேளை 
கேசவன்‌ என்பவர்‌ இலங்கை வங்கியின்‌ கண்டிக்‌ கிளையில்‌ நடைமுறைக்‌ கணக்கைப்‌ பேணுகின்றார்‌. நிமலன்‌ 
ரூ. 60,000 பெறுமதியான குறுக்குக்‌ கோடிடப்பட்ட காசோலையொன்றை கேசவனுக்கு வழங்கினார்‌. கேசவன்‌ 
அக்காசோலையினை தனது வங்கிக்‌ கணக்கில்‌ வைப்புச்‌ செய்வதற்குச்‌ சமர்ப்பித்தபோது வங்கியானது குறுக்குக்‌ 
கோடிட்டமை காரணமாக அக்காசோலையை ஏற்றுக்கொள்ள முடியாது எனக்‌ குறிப்பிட்டு, அக்காசோலையை 
நிராகரித்தது. அக்காசோலை குறுக்குக்‌ கோடிடப்பட்டிருந்த முறையினைக்‌ காட்டூம்‌ சரியான விடையினைத்‌ 
தெரிவுசெய்க. 





(4) (5) (கே ) 


சிந்து தனக்குச்‌ சொந்தமான 50 லட்சம்‌ ரூபா பெறுமதியான வீட்டினைக்‌ காப்புறுதி செய்துள்ளார்‌. கடந்த 
காலத்தில்‌ இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கினால்‌ அவரின்‌ வீடு சேதமடைந்ததுடன்‌ அதற்கான காப்புறுதி 
இழப்பீட்டினை அவர்‌ கோரிய போது காப்புறுதி நிறுவனம்‌ அதனை நிராகரித்தது. அவ்வாறு நிராகரிப்பதற்குரிய 
காப்புறுதித்‌ தத்துவமாக அமைவது, 

(1) உச்ச நம்பிக்கையாகும்‌. (2) காப்புறுதி செய்யும்‌ உரிமையாகும்‌. 

(3) இழப்பீட்டுத்‌ தத்துவமாகும்‌. (4) அண்மிய காரணியாகும்‌. 

(5) பதிலாள்‌ வைப்புத்‌ தத்துவமாகும்‌. (Ci ) 


இலத்திரனியல்‌ ஊடகங்களினூடாக மேற்கொள்ளப்படுகின்ற பொருள்‌ விற்பனையின்‌ பிரதிகூலமாகக்‌ 
குறிப்பிடக்கூடியது, 

(1) விலை அதிகமாகக்‌ காணப்படலாகும்‌. 

(2) மோசடிகள்‌ இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள்‌ கூடுதலாகக்‌ காணப்படலாகும்‌. 

(3) பெளதீகரீதீயில்‌ பரிசோதித்துப்‌ பார்க்க முடியாமையாகும்‌. 

(4) மீள ஒப்படைப்பது சிரமமானதாகக்‌ காணப்படலாகும்‌. 

(5) முன்கூட்டியே பணத்தைச்‌ செலுத்த வேண்டியேற்படலாகும்‌. வட ) 





க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வணிகக்‌ கல்வி 


-28- 


14. 


15. 


16. 


17. 


வெளிநாட்டு வியாபாரத்தின்‌ போது பயன்படுத்தப்படுகின்ற ஆவணங்களில்‌ சில  நிரலிலும்‌ அவை 
தேவைப்படூவதற்கான காரணங்கள்‌ % நிரலிலும்‌ தரப்பட்டுள்ளன. 


(1) இறக்குமதிக்‌ குறிப்பு | & - ஏற்றுமதியாளரிடமிருந்து பொருட்களைக்‌ கட்டளையிடூவதற்கு 
இறக்குமதியாளருக்குத்‌ தேவையானது 

(ம) கப்பல்‌ தளச்சீட்டு B - குற்றமுள்ள சுமைச்சீட்டிற்குப்‌ பதிலாக தூய சுமைச்சீட்டினைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றுமதியாளருக்குத்‌ தேவையானது 


 - இறக்குமதியாளர்‌ சார்பில்‌ துறைமுகத்திற்குக்‌ கிடைக்கப்பெற்றுள்ள 
பொருட்களின்‌ உரிமையினை வெளிப்படுத்துவதற்கு 
இறக்குமதியாளருக்குத்‌ தேவையானது 

(ர) தரவாணை (1) | - சுங்கத்திற்குப்‌ பொருட்கள்‌ ஒப்படைக்கப்பட்டமையை 

உறதிப்படுத்துவதற்கு ஏந்றுமதியாளருக்குத்‌ தேவையானது 


(111) நட்டாட்டுக்‌ கடிதம்‌ 





% நிரலில்‌ தரப்பட்டுள்ள ஆவணங்களுக்கேற்ப ¥ நிரலில்‌ தரப்பட்டுள்ள அவை தேவைப்படூவதற்கான 
காரணங்களைச்‌ சரியான ஒழுங்குமுறையில்‌ எடுூத்துக்காட்டும்‌ விடையினைத்‌ தெரிவுசெய்க. 
(1)B,C,D,A (2) C,D,A,B (3) C,D,B,A (4) D,A,B,C (5) D.,B,C,A 


முதல்வரின்‌ சார்பாக பொருட்களைக்‌ கடனுக்கு விற்பனை செய்து அக்கடன்‌ தொகையினை மீளப்‌ பெற்றுக்‌ 
கொடுக்கும்‌ பொறுப்பினை ஏற்பவர்‌ 


(1) பொறுப்பு முகவர்‌ (2) காரணிகர்‌ 
(3) ஏல விற்பனையாளர்‌ (4) தரகு முகவர்‌ 
(5) தரகர்‌ ர்க்‌ ) 


பின்வரும்‌ அட்டவணையில்‌ X நிரலில்‌ முகாமைத்துவ மட்டங்களும்‌ Y நிரலில்‌ முகாமைத்துவப்‌ பதவிப்‌ 
பெயர்களும்‌ தரப்பட்டூள்ளன. 


1 - மேற்பார்வையாளர்‌ 
2 - நிதி முகாமையாளர்‌ 


3 - மனித வள முகாமையாளர்‌ 


முகாரி (Foreman) 
பிரதான நிறைவேற்று அதிகாரி 
பொது முகாமையாளர்‌ 





முகாமைத்துவ மட்டங்களையும்‌ அவற்றிற்குரிய முகாமைத்துவ பதவிப்‌ பெயர்களையும்‌ சரியான 
ஒழுங்குமுறையில்‌ எடூத்துக்காட்டும்‌ விடையினைத்‌ தெரிவுசெய்க. 
(1) A-1,4 B-2,3 C-5,6 


எண்ணக்கருவாக்கத்‌ திறன்‌ தொடர்பில்‌ மிகச்‌ சரியான கூற்றைத்‌ தெரிவுசெய்க. 

(1) புதிய கருத்துக்களைப்‌ பகுப்பாய்வு செய்தல்‌, பிரச்சினைகளைத்‌ தீர்ப்பதற்கும்‌ ஏனையவர்களுடன்‌ 
ஒத்துழைப்புடன்‌ இணைந்து செயற்படூவதற்குமான ஆற்றல்‌, மதிநுட்பத்துடன்‌ சிந்திப்பதற்கான ஆற்றல்‌ 
ஆகியனவாகும்‌. 

(2) உள்ளக, வெளியகச்‌ சூழல்‌ தொடர்பிலான விளக்கமும்‌ பிரச்சினைகளை விளங்கிக்கொள்வதற்கும்‌ 
அவற்றைத்‌ தாப்பதற்குமுள்ள ஆற்றலாகும்‌. 

(3) அமைப்பொன்றின்‌ சூழல்‌ தொடர்பான விளக்கம்‌, பிரச்சினைகளை விளங்கிக்‌ கொள்ளல்‌ மற்றும்‌ அதனைத்‌ 
தாப்பதற்கான ஆற்றல்‌, தூரநோக்கிலும்‌ மதிநுட்பத்துடனும்‌ சிந்திக்கும்‌ ஆற்றல்‌ ஆகியனவாகும்‌. 

(4) அமைப்பின்‌ சூழல்‌ தொடர்பிலான விளக்கம்‌, பிரச்சினைகளை விளங்கிக்‌ கொள்ளலும்‌ அதனைத்‌ 
தாப்பதற்கான ஆற்றலும்‌, தூர நோக்கச்‌ சிந்தனை, கருமங்களை மேற்கொள்வதற்கான ஆற்றல்‌ 
ஆகியனவாகும்‌. 

(5) பிரச்சினைகளை விளங்கிக்‌ கொள்வதற்கும்‌ தீர்ப்பதற்குமுள்ள ஆற்றல்‌, ஊழியர்‌ ஒத்துழைப்பு மற்றும்‌ 
ஏதாவதொரு கருமத்தைச்‌ செய்வதற்குக்‌ காணப்பட வேண்டிய விசேட அறிவு, அனுபவம்‌ மற்றும்‌ ஆற்றல்‌ 
ஆகியனவாகும்‌. கன்‌ ) 





க,பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வணிகக்‌ கல்வி 


-29- 


18. 


19. 


20. 


பின்வரும்‌ அட்டவணையில்‌ % நிரலில்‌ உற்பத்தி முறைகளும்‌ *% நிரலில்‌ அவ்வுற்பத்தி முறைகளுக்கான 
உதாரணங்களும்‌ தரப்பட்டுள்ளன. 


1 - மணமகளின்‌ அளவிற்கேற்ப திருமண ஆடையொன்றைத்‌ தைத்தல்‌ 
2 - ஆயுதப்படையினருக்கு சீருடைகளைத்‌ தைத்தல்‌ 


3 - கட்டளைக்கேற்ப வீட்டு திட்டவரைபடமொன்றை வரைதல்‌ 


4 - பாடசாலையொன்றின்‌ மாணவ தலைவர்களுக்கான பதக்கங்களைத்‌ தயாரித்தல்‌ 


5 - பழப்பாகு (Ja) உற்பத்தி நிறுவனமொன்று சீனி சோக்கப்படாத பழப்பாகு 
வகையொன்றைச்‌ சந்தைக்கு வழங்குவதற்காக உற்பத்தி செய்தல்‌ 

6 - சொக்லட்‌ உற்பத்தி நிறுவனமொன்று ஏற்றுமதிக்காக சொக்லட்டுகளை உற்பத்தி 
செய்தல்‌ 





உற்பத்தி முறைகளையும்‌ அவற்றுக்குரிய உதாரணங்களையும்‌ சரியான ஒழுங்குமுறையில்‌ எடுத்துக்காட்டும்‌ 
விடையைத்‌ தெரிவுசெய்க. 


ப்ரதர்‌” “ந. ஆ. 50 
(2) ASS EA O56 
GP AAR URES C36 
ட ஆட்ட ம்‌. பது இ: டர 2 
டி மிர்‌ இ அரி டன்‌ ) 


உற்பத்தி நிறுவனமொன்றின்‌ குறித்த உற்பத்திப்பொருளொன்றுடன்‌ தொடர்புடைய சில தகவல்கள்‌ கழே 


தரப்பட்டுள்ளன. 

அலகொன்றிற்கான நிலையான கிரயம்‌ - ரூ.50 
மொத்த மாறும்‌ கிரயம்‌ - ரூ. 100000 
எதிர்பார்க்கும்‌ உற்பத்தி அலகுகள்‌ - 1000 


இவ்வுற்பத்தி நிறுவனமானது உற்பத்திக்‌ கிரயத்திற்கு ரூ. 50 இலாபத்தைச்‌ சேர்த்து விலையினை நிர்ணயிக்க 
எதிர்பார்க்கின்றது. இங்கு சமப்பாட்டுப்‌ புள்ளிக்குரிய உற்பத்தி அலகுகளின்‌ எண்ணிக்கை 

(1) 100 ஆகும்‌. (2) 200 ஆகும்‌. 

(3) 500 ஆகும்‌. (4) 1000 ஆகும்‌. 

(5) 2000 ஆகும்‌. (ல்ல ) 


சந்தைப்படுத்தல்‌ தத்துவத்தின்‌ பரவல்‌ பற்றிய எண்ணக்கரு தொடர்பிலான சரியான கூற்றைத்‌ தெரிவுசெய்க. 

(1) பொருட்கள்‌ சேவைகளின்‌ தரம்‌ தொடர்பில்‌ கவனம்‌ செலுத்தாது உற்பத்தி இயலளவினை அதிகரிப்பது 
தொடர்பில்‌ மாத்திரம்‌ ஆர்வம்‌ காட்டுதல்‌ உற்பத்தி எண்ணக்கருவாகும்‌. 

(2) உயர்‌ தரத்துடன்‌ கூடிய பொருட்களை உற்பத்தி செய்து நியாயமான விலைக்குச்‌ சந்தைக்கு வழங்குவதன்‌ 
மூலம்‌ மாத்திரம்‌ அவற்றிற்கான கேள்வி உருவாதல்‌ சந்தைப்படுத்தல்‌ எண்ணக்கருவாகும்‌. 

(3) நுகர்வோரின்‌ தேவை, விருப்பங்கள்‌ தொடர்பில்‌ கூடிய கவனம்‌ செலுத்தி பல்வேறு விற்பனை மேம்படுத்தல்‌ 
முறைகளைப்‌ பின்பற்றி கேள்வியினை அதிகரித்துக்‌ கொள்ள முடியுமானதாகவிருத்தல்‌ உற்பத்தி 
எண்ணக்கருவாகும்‌. 

(4) சந்தைப்படுத்தக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்வதற்குப்‌ பதிலாக உற்பத்தி செய்யக்கூடிய 
பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தல்‌ விற்பனை எண்ணக்கருவாகும்‌. 

(5) குறுங்கால சந்தைப்படுத்தல்‌ உபாயங்களைப்‌ பயன்படுத்தி குறுங்காலத்தில்‌ வாடிக்கையாளர்களுக்கு 
பெறுமதியொன்றை வழங்குதல்‌ சந்தைப்படுத்தல்‌ எண்ணக்கருவாகும்‌. 





க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வணிகக்‌ கல்வி 


-30- 


21. 


22. 


23. 


24. 


முழுமைப்படைப்பு சந்தைப்படுத்தல்‌ எண்ணக்கருவின்‌ (Holistic Marketing Concept) பிரதான பிரிவுகள்‌ 
நிரலிலும்‌ அப்பிரிவுகளின்‌ மூலம்‌ கவனம்‌ செலுத்தப்படுகின்ற கூறுகள்‌ ¥ நிரலிலும்‌ தரப்பட்டுள்ளன. 


நிறுவனங்களிலுள்ள சகல ஊழியர்களும்‌ 


(4) ஒருங்கிணைந்த சந்தைப்படுத்தல்‌ சமூகமும்‌ சூழலும்‌ 


(111) அகச்‌ சந்தைப்படுத்தல்‌ அக்கறையுடைய தரப்பினர்‌ 
(153) செயற்றிறன்‌ சந்தைப்படுத்தல்‌ சந்தைப்படுத்தல்‌ கலவை 





% நிரலில்‌ குறிப்பிடப்பட்டூுள்ள சந்தைப்படுத்தல்‌ எண்ணக்கருக்களுக்கமைய *% நிரலில்‌ குறிப்பிடப்பட்டூள்ள 
கூறுகளை சரியான ஒழுங்குமுறையில்‌ எடுத்துக்காட்டும்‌ விடையினைத்‌ தெரிவுசெய்க. 


(DA,B,C,D (2)B,C,A,D 
(3) B.C,D,A (4) C,A,D,B 
(5)C,D, A,B னல்‌ ) 


வணிகமொன்றின்‌ நிதியீட்டல்‌ வழிமுறைகள்‌ சில கீழே தரப்பட்டுள்ளன. 
A - நிறுத்தி வைத்த வருவாய்‌ 
B - பங்கு வழங்கல்‌ 
C - தொகுதிக்கடன்‌ வழங்கல்‌ 
D - பெறுமானத்தேய்வுக்கான ஏற்பாடு 
E - குத்தகை 
மேலே தரப்பட்ட நிதியீட்டல்‌ வழிமுறைகளுள்‌ உள்ளக, நேர்‌ நிதியீட்டல்‌ வழிமுறைகளாவன, 
(1) A யும்‌ B யுமாகும்‌. (2) A யும்‌ D யுமாகும்‌. 
(3) B யும்‌  யுமாகும்‌. (4) B யும்‌ ௧ யுமாகும்‌. 
(5) D யும்‌ ௧ யுமாகும்‌. (வெவ்‌ ) 


இலங்கையின்‌ நிதி முறைமையின்‌ உள்ளடக்கத்தைச்‌ சரியாகக்‌ காட்டும்‌ விடையினைத்‌ தெரிவுசெய்க. 

(1) வணிக வங்கி, திறைசேரி உண்டியல்கள்‌, அதே நேர மொத்தத்‌ தீர்ப்பனவு முறைமை, பணச்‌ சந்தை, 
இலங்கை மத்திய வங்கி 

(2) நிதிக்‌ கருவிகள்‌, நிதி நிறுவனங்கள்‌, பணச்‌ சந்தை, இலங்கை மத்திய வங்கி, அதே நேர மொத்தத்‌ 
தீாப்பனவு முறைமை 

(3) நிதி நிறுவனங்கள்‌, நிதி உட்கட்டமைப்பு வசதிகள்‌, நிதிக்‌ கருவிகள்‌, நிதிச்‌ சந்தை, இலங்கை மத்திய 
வங்கி 

(4) இலங்கை மத்திய வங்கி, வணிக வங்கிகள்‌, விசேட வங்கிகள்‌, நிதிக்‌ கம்பனிகள்‌, நிதிக்‌ கருவிகள்‌ 

(5) நிதிக்‌ கருவிகள்‌, நிதி நிறுவனங்கள்‌, அதே நேர மொத்தத்‌ தூரப்பனவு முறைமை, பணச்‌ சந்தை, 
இலங்கை மத்திய வங்கி 


கொழும்பு பங்கு பரிமாற்றகத்தில்‌ கொடுக்கல்வாங்கல்‌ செய்யப்படுகின்ற நிதிக்‌ கருவிகளைச்‌ சரியாக 
உள்ளடக்கியுள்ள விடை யாது? 

(1) சாதாரண பங்குகள்‌, முன்னுரிமைப்‌ பங்குகள்‌, பங்கு ஆணைப்பத்திரம்‌, அலகுப்‌ பொறுப்புக்கள்‌ 

(2) கம்பனி தொகுதிக்கடன்‌, வணிகப்‌ பத்திரங்கள்‌, சாதாரண பங்குகள்‌, பங்கு ஆணைப்பத்திரம்‌ 

(3) திறைசேரி உண்டியல்கள்‌, அலகுப்‌ பொறுப்புக்கள்‌, சாதாரண பங்குகள்‌, முன்னுரிமைப்‌ பங்குகள்‌ 

(4) திறைசேரி உண்டியல்கள்‌, பங்கு ஆணைப்பத்திரம்‌, முன்னுரிமைப்‌ பங்குகள்‌, சாதாரண பங்குகள்‌ 

(5) சாதாரண பங்குகள்‌, கம்பனி தொகுதிக்கடன்‌, வைப்புச்‌ சான்றிதழ்கள்‌, வணிகப்‌ பத்திரங்கள்‌ 





க.பொ.த.(உ.தற)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வணிகக்‌ கல்வி 


-31- 


25. 


26. 


27. 


28. 


29. 


வேலைப்‌ பகுப்பாய்வின்போது கவனம்‌ செலுத்தப்படுகின்ற விடயங்களில்‌ சில கீழே தரப்பட்டுள்ளன. 


A - கல்வித்‌ தகைமைகள்‌ B - சேவைக்‌ காலம்‌ 

C - தொழிற்‌ தகைமைகள்‌ D - கருமங்கள்‌, கடமைகள்‌, பொறுப்புக்கள்‌ 
E - பயிற்சியும்‌ அனுபவமும்‌ F - மேற்பார்வையும்‌ மதிப்பீட்டு நடைமுறையும்‌ 
G - சேவைத்‌ திணைக்களம்‌ H - பொறுப்புக்‌ கூறவேண்டிய அதிகாரி 


மேலே தரப்பட்ட விடயங்களுள்‌ வேலை விவரணத்துள்‌ காட்டப்படுகின்ற விடயங்களை மாத்திரம்‌ உள்ளடக்கிய 
விடையைத்‌ தெரிவுசெய்க. 

(1) A,B,C,D,H (2A,D,E,F,H (3) B,C, E,F,G 
(4) B.,D,E,F,G (5)B.D.F,G,H (a ) 


ஆடை உற்பத்தி நிறுவனமொன்றின்‌ மனிதவள முகாமைத்துவப்‌ பிரிவு தமது நிறுவனத்தில்‌ தொழில்‌ 
வெந்றிடங்கள்‌ சில காணப்படுவதை இனங்கண்டூள்ளது. அவ்வெற்றிடங்களுக்கு ஊழியர்களை ஆட்சேர்ப்புச்‌ 
செய்வதற்கும்‌ தெரிவுசெய்வதற்கும்‌ நிறுவனத்தினால்‌ பின்பற்ற வேண்டிய படிமுறைகள்‌ சில கீழே 
தரப்பட்டுள்ளன. 

A - விண்ணப்பதாரிகளின்‌ சுருக்கமான பட்டியலொன்றைத்‌ தயாரித்தல்‌ 

B - வேலை விவரணத்தைத்‌ தயாரித்தல்‌ 

C - வேலை விளம்பரத்தைத்‌ தயாரித்தல்‌ 

D - நேரமுகப்பரீட்சையினை நடாத்துதல்‌ 

E - வேலை குறித்துரைத்தலைத்‌ தயாரித்தல்‌ 


மேலே தரப்பட்ட படிமுறைகளை சரியான ஒழுங்குமுறையில்‌ எடுத்துக்காட்டூும்‌ விடையினைத்‌ தெரிவுசெய்க. 
(1) A,B,E,C,D (2A,C,E,B,D (3) B,C,E,D,A 
(4) B,E,C,A,D (5) C,B,E,A,D (க ) 


தரவுகளைத்‌ தகவல்களாகப்‌ பரிமாற்றம்‌ செய்யும்‌ கருவி அல்லாதது, 


(1) உள்ளீடு (2) வகைப்படூத்தல்‌ 
(3) களஞ்சியப்படுத்தல்‌ (4) வெளியீடு 
(5) பின்னூட்டல்‌ 


பின்வரும்‌ அட்டவணையில்‌ தகவல்‌ முறைமைகளைப்‌ பயன்படுத்துகின்ற மட்டங்கள்‌ % நிரலிலும்‌ அவற்றைப்‌ 
பயன்படூத்தும்‌ தரப்பினர்‌ *% நிரலிலும்‌ தரப்பட்டுள்ளன. 


தந்திரோபாய மட்டம்‌ கணக்காளர்கள்‌, பொறியியலாளர்கள்‌ 
(ம) முகாமைத்துவ மட்டம்‌ வேலைப்பரிசோதனை மேந்பார்வையாளர்கள்‌, களஞ்சியப்பொறுப்பாளர்கள்‌ 
(114) அறிவு மட்டம்‌ தலைவர்கள்‌, பொது முகாமையாளர்கள்‌ 


(14) செயற்பாட்டு மட்டம்‌ சந்தைப்படுத்தல்‌ முகாமையாளர்கள்‌, நிதி முகாமையாளர்கள்‌ 





X நிரலில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்‌ முறைமை மட்டங்களுக்கேற்ப Y நிரலில்‌ குறிப்பிடப்பட்டூள்ள 
அம்முநைமையைப்‌ பயன்படுத்தும்‌ பிரிவினரை சரியான ஒழுங்குமுறையில்‌ எடூத்துக்காட்டும்‌ விடையினைத்‌ 
தெரிவுசெய்க. 

(1) A,D,B,C (2)C,D,A,B (3) C,D,B,A 

(4) D,A,B.C (5) D,C,A,B (௮ல்‌ ) 


சந்தைப்படுத்தல்‌ திட்டத்தில்‌ உள்ளடக்கப்பட வேண்டிய சில தகவல்கள்‌ கீழே தரப்பட்டூள்ளன. 
A - போட்டியாளர்களின்‌ சந்தைப்படுத்தல்‌ உபாய வழிமுறைகள்‌ 
B - விலை உபாய வழிமுறைகள்‌ 
C - போட்டியாளர்களின்‌ விலை உபாய வழிமுறைகள்‌ 
D - மேம்படுத்தல்‌ உபாய வழிமுறைகள்‌ 
இவற்றுள்‌ உத்தேச சந்தைப்படூத்தல்‌ உபாய வழிமுறைகளில்‌ உள்ளடக்கப்படும்‌ தகவல்களாவன, 
(1) A யும்‌ B யுமாகும்‌. (2) & யும்‌ 1) யுமாகும்‌. 
(3) B யும்‌ C யுமாகும்‌. (4) B யும்‌ ஓ யுமாகும்‌. 
(5) C யும்‌ D யுமாகும்‌. லவ்வ ) 





க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வணிகக்‌ கல்வி 


-32- 


30. 


31. 


நிறுவனத்தின்‌ முழுமையான திட்டம்‌ தொடர்பில்‌ அதன்‌ வணிகத்‌ திட்டத்தை வாசிப்பவர்களுக்கு 
விளக்கமொன்றை வழங்குவதும்‌ வாசிப்பவரின்‌ கவனத்தை ஈர்ப்பதுமான அவ்வணிகத்திட்டத்தின்‌ உப பிரிவு 


வில்வ வ வவ வவ எனக்‌ குறிப்பிடப்படுகின்றது. இந்த இடைவெளிக்குப்‌ பொருத்தமான விடையினைத்‌ 


தெரிவுசெய்க. 
(1) நிறைவேற்றுச்‌ சுருக்கம்‌ (2) வணிக விபரம்‌ 
(3) சந்தைப்படுத்தல்‌ மற்றும்‌ செயற்பாட்டுத்‌ திட்டம்‌ (4) நிதித்‌ திட்டம்‌ 


(5) மனிதவளத்‌ திட்டம்‌ (கடி ) 


31 தொடக்கம்‌ 40 வரையான வினாக்களிலுள்ள இடைவெளிகளுக்குப்‌ பொருத்தமான சொற்களை இட்டூப்‌ 
பூரணப்படுத்துக. 


(அ) நிலைபேறான அபிவிருத்தியின்‌ மூன்று அடிப்படைகளாவன பொருளாதார, ............................... மற்றும்‌ 
தல்ல க அபிவிருத்தி ஆகியனவாகும்‌. 

(ஆ) நாடொன்றின்‌ பண வழங்கலானது ............................. கொள்கையினூடாக கட்டூப்படூத்தப்படுவதுடன்‌, 
பணவழங்கலுக்கும்‌ பொது விலை மட்டத்துக்கும்‌ இடையில்‌ .......................... தொடர்பு 
காணப்படுகின்றது. 


32. (அ) சுவையான பழப்பானங்களை விற்பனை செய்யும்‌ வியாபார நிலையமொன்றை நடாத்திச்‌ செல்லும்‌ 


சுகுமார்‌, தனது வணிகத்தை விரிவுபடுத்த எண்ணுகின்றார்‌. இதற்காக அவர்‌ மேற்கொள்ளத்தக்க மாற்று 
வழிமுறைகள்‌ இரண்டூ கீழே தரப்பட்டுள்ளன. 

A - இன்னொரு பழப்பான வியாபார நிலையமொன்நுடன்‌ தொடர்புபடல்‌ 

B - பழங்களை உற்பத்தி செய்யும்‌ வணிகமொன்றுடன்‌ தொடர்புபடல்‌ 
மேலே & செயன்முறையானது  ...........ஃஃஃஃஃஃ இணைப்பிற்கும்‌ 1 செயன்முறையானது .................... 
இணைப்பிற்குமுரியதாகும்‌. 

(ஆ) தனியார்‌ துறைக்குரிய வணிக அமைப்புகளின்‌ பெயர்கள்‌ சில கீழே தரப்பட்டுள்ளன. உரிமையின்‌ 
அடிப்படையில்‌ அந்நிறுவனங்கள்‌ எந்நிறுவன வகைக்கு உரித்தாகும்‌ என்பதனை அவற்றுக்கு எதிரேயுள்ள 
இடைவெளியில்‌ எழுதுக. 

&- ஜெயசிங்கவும்‌ மகன்மாரும்‌ க 


B- வரையறுக்கப்பட்ட விசால்‌ பி.எல்‌.சி. கக்கத்தை 


33. வணிக நிறுவன வகைகள்‌ தொடர்பிலான பின்வரும்‌ கூற்றுக்கள்‌ உண்மையா/பொய்யா என்பதை அவற்றுக்கு 


எதிரேயுள்ள இடைவெளியில்‌ குறிப்பிடுக. 
A - பங்குடைமையொன்றில்‌ பங்காளரிடையே ஓஒப்பந்தமொன்றிருத்தல்‌ கட்டாயமானதாகும்‌. ................................. 
B - எந்தவொரு கூட்டிணைக்கப்பட்ட கம்பனியும்‌ பொதுமக்களுக்குப்‌ பங்குகளை வழங்கி மூலதனத்தைத்‌ 
திரட்டிக்கொள்ள முடியும்‌. த ப ற ப ப ப ப ப” பப்ப 
0 - தனியுடைமை வணிகத்தை 1918 ஆம்‌ ஆண்டின்‌ 6ஆம்‌ இலக்க வியாபார பெயர்‌ பதிவுச்‌ சட்டத்தின்கீழ்‌ 
பதிவு செய்தல்‌ கட்டாயமானதாகும்‌. 
1) -2007 ஆம்‌ ஆண்டின்‌ 7ஆம்‌ இலக்கக்‌ கம்பனிச்‌ சட்டத்தின்‌ கீழ்‌ பதிவு செய்யப்பட்ட கரை கடந்த 
கம்பனியொன்று தனது வணிக நடவடிக்கைகளை இலங்கையில்‌ மேற்கொள்வதற்கு அனுமதியில்லை. 





க,பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வணிகக்‌ கல்வி 


-33- 


34. வணிக வங்கியின்‌ கடன்‌ வகைப்படுத்தல்‌ தொடர்பான பின்வரும்‌ அட்டவணையிலுள்ள இடைவெளிகளுக்குப்‌ 
பொருத்தமான சொற்களை இட்டுப்‌ பூரணப்படுத்துக. 


வணிக வங்கிக்‌ கடன்‌ 


J J 


Aa வ ) | 5 ள்‌ ல்‌ னை ) 
| தக்‌ பமல வவ வலம, ) நிலையான வங்கி மேலதிப்பற்று 1 (..............................ஃஃஃஃஃஃஃ ) நுகாவுக்கான கடன்‌ 


35. வழங்குனர்களிடமிருந்து மூலப்பொருட்களைக்‌ கொள்வனவு செய்வது தொடக்கம்‌ உற்பத்தி செய்து 
உ ந்பத்திப்பொருட்களை இறுதி நுகர்வோருக்குக்‌ கிடைக்கச்‌ செய்தல்‌ வரையிலான அமையவியல்‌ (Logistics) 
சேவை முறைமையின்‌ அசைவினைக்‌ காட்டும்‌ பின்வரும்‌ பாய்ச்சற்‌ கோட்டுப்‌ படத்திலுள்ள இடைவெளிகளுக்குப்‌ 
பொருத்தமான சொற்களை இட்டுப்‌ பூரணப்படுத்துக. 


A - வழங்குன்‌ 4 %-...............்‌்ப 5 CRD DERE 


36. (அ) தீர்வை வரியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும்‌ நோக்குடன்‌ ஜக்கிய அமெரிக்கக்‌ குடியரசு, 
கனடா, மெக்ஸிகோ ஆகிய மூன்று நாடுகளும்‌ இணைந்து .....................௨ ஒப்பந்தத்தை 
ஏற்படுத்திக்‌ கொண்டுள்ளன. 

(ஆ) அமைப்பொன்றின்‌ இலக்கினை வெற்றிகரமாக அடைந்து கொள்வதற்காக வெவ்வேறாகக்‌ காணப்படுகின்ற 
துறைகள்‌/திணைக்களங்களின்‌ கருமங்களை நிறுவன நோக்கத்துடன்‌ ஒன்றிணைக்கும்‌ செயன்முறை 


37. (அ) சரக்கிருப்பு மட்டத்தைக்‌ கணிப்பிடும்போது குறித்த காலப்பகுதிக்குரிய பொருள்‌ நுகர்வு மட்டுமன்றி 
மறுகட்டளை  .................(பப(பபைய ப தவல்கள்‌ விபவ விம வலவ வப பபப ல வவ என்பனவும்‌ கவனத்திற்‌ 
கொள்ளப்படல்‌ வேண்டும்‌. 

(ஆ) ஆகக்‌ குறைந்த சரக்கிருப்பு மட்டமானது ....................்‌.ப(பபப எனப்படுூவதுடன்‌ இருப்பு 
தொடர்பான மொத்தக்கிரயம்‌ இழிவடையும்‌ வகையில்‌ ஒரு தடவைக்குக்‌ கட்டளையிட வேண்டிய 


அலகுகளின்‌ எண்ணிக்கை .....................௨ு..௨ வ எனப்படும்‌. 


38. (அ) வணிகமொன்று தனது உற்பத்திப்பொருளுக்கு விலையிடும்போது அடிப்படையில்‌ கவனத்திற்‌ கொள்கின்ற 
காரணிகளாவன சந்தை, போட்டி, ...................௨. மற்றும்‌ அதன்‌ ..................... 
என்பனவாகும்‌. 

(ஆ) வணிகமொன்றின்‌ நிதி நிலைமைக்‌ கூற்றில்‌ காட்டப்படுகின்ற சில தகவல்கள்‌ கீழே தரப்பட்டுள்ளன. 
(1) வருட இறுதியிலுள்ள பொருட்களின்‌ இருப்பும்‌ கடன்பட்டோரும்‌ முறையே ரூ. 30,000, 
ரூ. 20,000 
(2) முற்பணமாகச்‌ செலுத்திய செலவுகள்‌ ரூ. 10,000 
(3) இறுதிக்‌ காசு மீதி ரூ. 20,000 
(4) கடன்‌ கொடுதோர்‌ ரூ. 40,000 
இவ்வணிகத்தின்‌ தேறிய தொழிற்படு மூலதனம்‌  ...........................ஃஃஃஃ ஆகக்‌ காணப்படுவதுடன்‌ விரைவு 





க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வணிகக்‌ கல்வி 


-34- 


39. (௮) ஊழியர்‌ புரள்வு மற்றும்‌ ஊழியர்‌ உற்பத்தித்திறன்‌ ஆகியவற்றைக்‌ கணிப்பிடும்‌ சூத்திரங்கள்‌ முறையே 
கீழே தரப்பட்டுள்ளன. அவற்றிலுள்ள இடைவெளிகளுக்குப்‌ பொருத்தமான சொற்களை எழுதுக. 


குறித்த காலப்பகுதியொன்றில்‌ விலகிய ஊழியர்‌ எண்ணிக்கை 


ஊழியர்‌ புரள்வு - x 100 


௩௬௬௧௨௭௭௦௧௧௧௧௧௧௨௧௧௧௨௧௧௧௨௧௧௧௧௫௧௦௧௨௭௭௨௭௭௬௪௨௧௧௧௧௧௧௨௧௧௩௨௧௧௨௧௧௧௦௧௪௭௧௨௭௭௧௨௭௭௦௨௧௧௧௧௧௨௨௧௩௨௧௧௩௨௧௧௧௧௪௧௦௧௨௭௭௨௭௭௧௨௨௧௨௨௧௨௧௬௩௨ 


வமின்‌ ற்புத்தத்தின் லு. (ணக கு 

ஊழியர்‌ எண்ணிக்கை 

(ஆ) மனிதவள முகாமைத்துவத்தில்‌ ஊழியர்‌ அசைவினை மேற்கொள்ளக்கூடிய இரு முறைகளாக 
பத வ பவ வவ அங்க வல ப வத வ வைய என்பவற்றைக்‌ குறிப்பிடலாம்‌. 


40. (௮) வணிக எண்ணங்கள்‌ அனைத்திலுமிருந்து பொருத்தமான வணிக எண்ணங்களை இனங்காண்பதந்காக 
கில்லை ன ம்‌ பகுப்பாய்வும்‌ முயற்சியாளருக்குக்‌ கூடுதலான அனுகூலங்களைப்‌ வழங்கும்‌ வணிக 
எண்ணத்தைத்‌ தெரிவுசெய்வதற்காக ........................... பகுப்பாய்வும்‌ மேற்கொள்ளப்படும்‌. 

(ஆ) வணிகமொன்றிலுள்ள பல்வேறு கருமங்கள்‌, பதவிகள்‌, பிரிவுகள்‌ என்பந்றுக்கிடையில்‌ காணப்படுகின்ற 


தொடர்பின்‌ மாதிரி நிறுவனக்‌ .........................ஃஃஃஃஃஃஃ எனப்படூவதுடன்‌ இதனை வரைபடமாக முன்வைத்தல்‌ 


உ 41 தொடக்கம்‌ 50 வரையான வினாக்களுக்கு மிகப்பொருத்தமான விடைகளை எழுதுக. 


41. அங்கீகார வணிகங்கள்‌ தொடர்பிலான இரண்டு கூற்றுக்கள்‌ கீழே தரப்பட்டுள்ளன. 
A நிறுவனம்‌ - அங்கீகாரம்‌ வழங்குபவரின்‌ வியாபாரக்‌ குறியுடனான பொருட்களை அவரிடமிருந்து 
கொள்வனவு செய்து அவந்றை மீள விற்பனை செய்தல்‌ 
B நிறுவனம்‌ - அங்கீகாரம்‌ வழங்குபவரின்‌ வியாபாரக்‌ குறியின்‌ கீழ்‌ பொருட்களை உற்பத்தி செய்து 
விநியோகித்தல்‌ 


மேலே தரப்பட்ட வணிக நிறுவனங்களுக்கு உரித்தான அங்கீகார வணிக முறைகளைக்‌ குறிப்பிட்டு, 
இலங்கையில்‌ 4 , B நிறுவனங்களுக்கான ஒவ்வோர்‌ உதாரணம்‌ தருக. 


வணிக நிறுவனம்‌ வணிக முறை உதாரணம்‌ 
உ நிறுவனம்‌... இக்கவிதை. டிப நிவ கவல கவ வவ வல பவனை 
ம. நிறுவனம்‌. லிவி பப்ப பவ வவவிவவவவவலை 


42. முயற்சியாண்மையின்‌ நவீன போக்குகள்‌ தொடர்பிலான சில அறிமுகங்கள்‌ கீழே தரப்பட்டுள்ளன. அவை 
ஒவ்வொன்றும்‌ எம்முயற்சியாண்மைப்‌ போக்கிற்குரியது என்பதைக்‌ குறிப்பிடுக. 

1. சமூகத்திற்கு சேவை செய்யும்‌ நோக்கில்‌ 

மேற்கொள்ளப்படுகின்ற புத்தாக்கங்கள்‌ 7 பபப ப்பபிய்பிபிபிய்பிப்பிய்ப்ப்பபப்பவவவ வவ 
2. சூழலைப்‌ பாதுகாத்தலை நேர்‌ எண்ணக்கருவாகக்‌ 

கொண்ட முயந்சியாண்மை ப ப ” ” பப்ப்ப்ப்பிய்ய்பியியியிப்பிய்ப்ப்ப்ய்பய 
3. பல்வேறு நாடுகளிலுள்ள இனங்கள்‌, கலாசாரங்களுக்கு 

இடையிலான வேறுபாடுகளை இனங்காண்பதன்‌ மூலம்‌ 

வாய்ப்புகளை ஏற்படுத்திக்‌ கொள்ளல்‌ ட ட ப பபப வியப பிய்விவபவவவ வவ 
4. நிறுவனமொன்றில்‌ கருமமாற்றுவதன்‌ மூலம்‌ 

உருவாகின்ற ஆக்கபூர்வமான தன்மை ட ட ப பபப விய்பயபவப்பியவபியப் வபய்‌ 


43. சர்வதேச வியாபாரத்தின்போது சுதந்திர வியாபாரத்தில்‌ தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற தீவை வரியல்லாத 
நான்கு தடைகளைப்‌ பெயரிடூக. 





க,பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வணிகக்‌ கல்வி 


-35- 


44, 


45. 


46. 


47. 


48. 


49. 


50. 


ஹென்றி மின்நீஸ்பேக்‌ என்பவரின்‌ வகைப்படுத்தலுக்கேற்ப முகாமையாளரொருவரின்‌ தீர்மானமெடுத்தல்‌ 
வகிபாகத்திற்குரிய உப வகிபாகங்கள்‌ நான்கைப்‌ பெயரிடூக. 


நிறுவனமொன்றின்‌ உற்பத்தித்திறனை மேம்படுத்திக்‌ கொள்வதற்குப்‌ பயன்படுத்தப்படுகின்ற நவீன 
தொழில்நுட்பமுறைகள்‌ நான்கைப்‌ பெயரிடூக. 


நிறுவனமொன்றின்‌ உற்பத்திப்பொருள்‌ கலவையில்‌ உள்ளடங்கும்‌ பகுதிகள்‌ கீழே தரப்பட்டுள்ளன. அவை 
ஒவ்வொன்றிற்கு எதிரிலும்‌ அவை தொடர்பிலான கருத்தினைத்‌ தருக. 


1% அகலம்‌ ிலலலைலைைலைை 
2 நளம்‌. ....... படிிிரனுவிவ் பிநகு வவட வப பவ பப பபப வவட பவ ப்காய்‌ பவ வ்பப ப கப வவ பாவ 
3 வழமை 
4, பொருத்தப்பாடு ப யி பயயயபபபப்யபயபபபப்ப்பபபபப்யப்பயவய 


பின்வரும்‌ படங்களின்‌ மூலம்‌ வெளிப்படுத்தப்படும்‌ பணத்தின்‌ வகைகளைப்‌ பெயரிடூக. 















w ந TPE ல்‌ 

2. 424 தல 7) 
3 ப்ஸ்மடு மமம்‌ இறங்கி 
ai ம உன்ன 2 ஜம்‌ 
ரன Lf! 
இ - 42499201 





ஸ்‌ 

| gs 
= க 

| = 





நிறுவனமொன்றிந்கு ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்துகொள்ளும்போது அவர்களை புற ஆட்சேர்ப்புச்‌ 
செய்வதற்காகப்‌ பயன்படுத்தப்படுகின்ற நான்கு முறைகளைப்‌ பெயரிடூக. 


தரவு ஒழுங்கமைத்தலின்போது பயன்படூத்தப்படும்‌ தொழில்நுட்பத்தை வகைப்படுத்தக்கூடிய நான்கு 
முறைகளைக்‌ குறிப்பிடுக. 


வணிகத்‌ திட்டமொன்றிலுள்ள நிதித்‌ திட்டத்தில்‌ காணப்படும்‌ வருமானக்‌ கூற்றில்‌ உள்ளடக்கப்பட வேண்டிய 
நான்கு விடயங்களைக்‌ குறிப்பிடுக. 





க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வணிகக்‌ கல்வி 


-36- 


(32) வணிகக்‌ கல்வி 
வினாத்தாள்‌ 11 


அறிவுறுத்தல்கள்‌ : 


ஒவ்வொரு பகுதியிலிருந்தும்‌ ஆகக்குறைந்தது இரண்டு வினாக்களையேனும்‌ தெரிவுசெய்து ஐந்து 
வினாக்களுக்கு விடையளிக்குக. 


பகுதி 1 
பின்வரும்‌ சம்பவத்தின்‌ உதவியுடன்‌ பகுதி (1), பகுதி (11) ஆகியவற்றிற்கு விடையளிக்குக. 


ரோஜா என்பவர்‌ மல்வானையில்‌ அமைந்துள்ள தனது கட்டடத்தில்‌ “ரோஜா புறுட்ஸ்‌்‌ எனும்‌ பெயரில்‌ 
நிறுவனமொன்றை நடாத்தி வருகின்றார்‌. இந்நிறுவனம்‌ பிரதேசத்திலுள்ள பழங்களை மொத்தமாகக்‌ கொள்வனவு 
செய்து, அவற்றை வாகனங்களின்‌ மூலம்‌ வியாபார நிலையங்களுக்கு விநியோகித்து வருவதுடன்‌, ரோஜா 
மிக்ஸ்‌ எனும்‌ பெயரில்‌ ரம்புட்டான்‌ பழத்திலிருந்து தயாரிக்கும்‌ சுவையான குடிபான வகையொன்றையும்‌ 
சந்தைக்கு வழங்குகிறது. இவ்வணிகத்தில்‌ விசேட ஆற்றலுடன்‌ கூடிய பத்து ஊழியர்கள்‌ பணியாற்றுவதுடன்‌ 
இணையத்தைப்‌ பயன்படுத்தி சந்தை தொடர்பில்‌ மாத்திரமன்றி நவீன உற்பத்தி முறைகள்‌ தொடர்பிலும்‌ 
அடிக்கடி தகவல்கள்‌ பெறப்படுகின்றன. 
(1) (அ) இச்சம்பவத்தில்‌ குறிப்பிடப்படுகின்ற தயாரிப்புக்களை பொருட்கள்‌, சேவைகள்‌ என வேறுபடுத்திக்‌ 
காட்டுக. 
(ஆ) மேலே சம்பவத்தில்‌ குறிப்பிடப்படுகின்ற வணிகத்தை வித்தியாசமான நான்கு வணிக வகைப்படுத்தல்‌ 
அடிப்படைகளின்‌ கீழ்‌ வகைப்படுத்திக்‌ காட்டுக. 
(04 புள்ளிகள்‌) 


(11) ரோஜா புறுட்ஸ்‌ நிறுவனத்தின்‌ “ரோஜா மிக்ஸ்‌' உற்பத்திப்பொருளுக்குரிய வணிகச்‌ செயன்முறையை 
உள்ளீட்டு, வெளியீட்டு வரைபடமொன்றில்‌ விபரமாகக்‌ காட்டுக. (04 புள்ளிகள்‌) 


(111) தனியார்‌ வைத்தியசாலையொன்றின்‌ மீது அக்கறை காட்டூம்‌ நான்கு தரப்பினரைக்‌ குறிப்பிடுவதுடன்‌, அந்த 
ஒவ்வொரு தரப்பினரும்‌ அவ்வாறு அக்கறை காட்டுவதற்கான காரணங்கள்‌ இரண்டு வீதம்‌ குறிப்பிடுக. 
(04 புள்ளிகள்‌) 


(13) (அ) “இலங்கையின்‌ பிரதான வீதி விபத்துக்களின்‌ எண்ணிக்கை நாளுக்கு நாள்‌ மிக வேகமாக அதிகரித்துச்‌ 
செல்வதாக அறிக்கைகள்‌ தெரிவிக்கின்றன. சாரதிகளின்‌ கவனயீனத்தினால்‌ மேற்கொள்ளப்படும்‌ 
பிழையான செயற்பாடுகளே இதற்குப்‌ பிரதான காரணங்களில்‌ ஒன்று என கண்டறியப்பட்டூள்ளது”. 
நீங்கள்‌ தனியார்‌ போக்குவரத்துச்‌ சேவை நிறுவனமொன்றின்‌ உரிமையாளராயின்‌, இந்நிலைமையினைத்‌ 
தவிர்த்துக்‌ கொள்வதற்காக உங்கள்‌ நிறுவன சாரதிகளுக்கென உருவாக்குகின்ற ஒழுக்கக்‌ 
கோவையொன்றில்‌ உள்ளடக்க வேண்டிய நான்கு ஒழுக்க விதிகளைக்‌ குறிப்பிடூக. (02 புள்ளிகள்‌) 


(ஆ) நிலைபேறான (8088102௦1௦) பொருளாதார அபிவிருத்தியை அடைவதற்கு வணிகமொன்றினால்‌ 
எடுக்கக்கூடிய நான்கு நடவடிக்கைகளைக்‌ குறிப்பிடுக. (02 புள்ளிகள்‌) 


~ 


(ஈ) எக்ஸலன்ட்‌' நிறுவனத்திற்குச்‌ சென்ற ரமணி என்பவர்‌ அங்கு ஊழியரொருவரினால்‌ தரத்தில்‌ 
மிக உயர்ந்த வகை என அறிமுகப்படுத்தப்பட்ட மின்சாரக்‌ கொதிகலன்‌ (கேத்தல்‌) 
ஒன்றைக்‌ கொள்வனவு செய்தார்‌. அதற்கு வழங்கப்பட்ட உத்தரவாதக்‌ காலப்பகுதியினுள்‌ அதில்‌ ஏற்பட்ட 
மின்‌ ஒழுக்கு காரணமாக அது செயற்படாது பழுதடைந்தது. இது தொடர்பில்‌ ரமணி 
எக்ஸலன்ட்‌ நிறுவனத்திற்கு அறிவித்த போதும்‌ நியாயமான தீர்வொன்று அவருக்குக்‌ கிடைக்கவில்லை. 


(அ) இது தொடர்பில்‌ நியாயமான தீர்வொன்றைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு ரமணி அறிவிக்க வேண்டிய 
நிறுவனம்‌ எது? (01 புள்ளிகள்‌) 

(ஆ) மேலே தரப்பட்ட சம்பவத்தில்‌ எக்ஸலன்ட்‌ நிறுவனத்தினால்‌ மீறப்பட்டுள்ள நுகர்வோர்‌ உரிமைகள்‌ 
இரண்டைக்‌ குறிப்பிட்டு, நுகர்வோர்‌ உரிமைகளைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்வதற்கு நுகாவோரொருவர்‌ 
நிறைவேற்ற வேண்டிய நான்கு பொறுப்புக்களையும்‌ குறிப்பிடுக. (03 புள்ளிகள்‌) 
(மொத்தம்‌ 20 புள்ளிகள்‌) 





க,பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வணிகக்‌ கல்வி 


-37- 


2. (0) குறுகியகாலம்‌ வெளிநாட்டில்‌ வேலை செய்துவிட்டு நாடு திரும்பிய யாக்கூப்‌ என்பவர்‌ கண்டி நகரில்‌ 
புதிய கட்டடமொன்றை நிறுவி அதில்‌ உள்நாட்டுத்‌ தானிய வகைகளை மாவாக அரைத்து, அதனைப்‌ 
பொதி செய்து விற்பனை செய்வதற்கு நம்‌ நாடு எனும்‌ பெயரில்‌ வணிகமொன்றை ஆரம்பிக்க 
எண்ணுகின்றார்‌. 


(அ) 


(ஆ) 
(ம) (அ) 
(ஆ) 
(11) (அ) 
(ஆ) 
1) (௮) 
(ஆ) 
(ஈ) (௮) 
(ஆ) 

3. ௰॥ (௮ 
(ஆ) 


இக்கருமத்தை நிறைவேற்றுவதற்கு யாக்கூப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆவணங்கள்‌ அல்லது 
அனுமதிப்‌ பத்திரங்கள்‌ இரண்டைக்‌ குறிப்பிட்டு, அவற்றைப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டிய 
நிறுவனங்கள்‌ எவை என்பதையும்‌ குறிப்பிடுக. (02 புள்ளிகள்‌) 


யாக்கூப்பின்‌ வணிகத்திற்கு அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நான்கு வசதிகளைத்‌ 
தருக. (02 புள்ளிகள்‌) 


இலங்கையில்‌ கூட்டுறவு வணிகங்களின்‌ தோல்வியில்‌ செல்வாக்குச்‌ செலுத்திய நான்கு காரணிகளைக்‌ 
குறிப்பிடுக. (02 புள்ளிகள்‌) 


“உலகம்‌ முழுவதும்‌ பிரபல்யமடைந்துள்ள அங்கீகார வணிகங்கள்‌ இலங்கைச்‌ சந்தையிலும்‌ 
பிரவேசிக்கும்‌ போக்கொன்று காணப்படுகின்றது... அவ்வாறான வணிகங்களுடன்‌ தொடர்புடைய 
அங்கீகாரம்‌ பெறுபவர்‌ பெற்றுக்கொள்ளக்கூடிய நான்கு அனுகூலங்களைத்‌ தருக. (02 புள்ளிகள்‌) 


“இலங்கையில்‌ அரசதுறை சார்ந்த வணிகங்கள்‌ பல்வேறு வடிவங்களில்‌ செயற்படுகின்றன'. அவற்றுள்‌ 
அரச கூட்டூத்தாபனங்கள்‌ மற்றும்‌ திணைக்களங்களின்‌ குணாதிசயங்கள்‌ நான்கை ஒப்பிடுக. 
(02 புள்ளிகள்‌) 


தனியார்‌ மற்றும்‌ கூட்டுறவுத்துறை போன்றே அரசாங்கத்தினாலும்‌ வணிகச்‌ செயற்பாடுகள்‌ 
மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வாறு அரசாங்கமானது வணிகக்‌ கருமங்களில்‌ ஈடுபடுவதற்கான 
நான்கு காரணங்களைத்‌ தருக. (02 புள்ளிகள்‌) 


“முயற்சியாண்மையினூடாக முயற்சியாளருக்கு மாத்திரமன்றி நாட்டிற்கும்‌ சமூகத்திற்கும்‌ 
பொருளாதாரத்திற்கும்‌ பல்வேறு அனுகூலங்கள்‌ கிடைக்கப்பெறுகின்றன.” அவ்வாறான சமூக, 
பொருளாதார அனுகூலங்கள்‌ நான்கினைக்‌ குறிப்பிடுக. (02 புள்ளிகள்‌) 


“ஒரு நாட்டின்‌ அபிவிருத்தியில்‌ கூடுதலான பங்களிப்புக்கள்‌ முயற்சியாளராலேயே 
நிறைவேற்றப்படுகின்றன”. வணிகரையும்‌ முயற்சியாளரையும்‌ மூன்று விடயங்களினூடாக ஒப்பிட்டு, 
இக்கூற்று தொடர்பாக உமது கருத்துக்களைக்‌ குறிப்பிடுக. (02 புள்ளிகள்‌) 


சிறிய மற்றும்‌ நடுத்தர வணிகங்கள்‌ ஆரம்பிக்கப்பட்டு குறுகிய காலத்திலேயே அவற்றில்‌ 
பெரும்பாலானவை தோல்வியுறுகின்றன. அவ்வாறு தோல்வியுறுவதில்‌ தாக்கம்‌ செலுத்துகின்ற, 
வணிகரால்‌ கட்டூப்படூத்தக்கூடியதும்‌ கட்டுப்படுத்த முடியாததுமான காரணிகள்‌ இரண்டு வீதம்‌ 
குறிப்பிடுக. (02 புள்ளிகள்‌) 


வணிகங்களை பாரியளவு, சிற்றளவு என வகைப்படூத்துவதற்கு பல்வேறு நிறுவனங்களினால்‌ பல்வேறு 

நியதிகள்‌ பயன்படுத்தப்படூுகின்றன. அவ்வாறான நிறுவனங்கள்‌ இரண்டினைக்‌ குறிப்பிட்டு, அந்த 
ஒவ்வொரு நிறுவனத்தினாலும்‌ பயன்படூத்தப்படூுகின்ற ஒவ்வொரு நியதியை வீதம்‌ தருக. 

(02 புள்ளிகள்‌) 

(மொத்தம்‌ 20 புள்ளிகள்‌) 


அண்மிய பணத்தின்‌ பிரதான பண்புகள்‌ இரண்டினைக்‌ குறிப்பிட்டு, அண்மிய பணத்திற்கான 
இரண்டு உதாரணங்களைத்‌ தருக. (02 புள்ளிகள்‌) 


சமகால உலகில்‌ இலத்திரனியல்‌ பணம்‌ பிரபல்யம்‌ பெற்றுக்‌ காணப்பட்டாலும்‌ நாணயம்‌ 
மற்றும்‌ நாணயத்தாள்களினால்‌ கொடூக்கல்வாங்கல்‌ செய்வதற்கே பெரும்பாலான வணிகர்கள்‌ 
பழக்கப்பட்டுள்ளனர்‌. நாணயம்‌, நாணயத்தாள்களைப்‌ பயன்படுத்துவததனால்‌ வணிகர்களுக்குக்‌ 
கிடைக்கும்‌ அனுகூலங்கள்‌ யாவை என்பதை விவரிக்குக. (02 புள்ளிகள்‌) 








க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வணிகக்‌ கல்வி 


-38- 


(1) (அ) 
(ஆ) 

(14) (௮) 
(ஆ) 

(iv) (௮) 
(ஆ 

(v) 

(1) (௮) 
(ஆ) 

(1) (அ) 
(ஆ) 


உரிமம்‌ பெற்ற வணிக வங்கியொன்றை, உரிமம்‌ பெற்ற விசேட வங்கியிலிருந்து வேறுபடூத்துகின்ற 
இரண்டு கருமங்களைத்‌ தருக. (02 புள்ளிகள்‌) 


குறுங்கால்‌ வங்கிக்‌ கடனொன்றைப்‌ பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ள சிற்றளவு வணிகரான சமந்தா 
என்பவருக்கு அவரது நண்பரான பிரியந்தன்‌, வங்கிக்‌ கடனை விட வங்கி மேலதிகப்‌ பற்றொன்றைப்‌ 
பெற்றுக்கொள்வதே சிறந்தது எனக்‌ கூறுகின்றார்‌. பிரியந்தனின்‌ இக்கருதுடன்‌ நங்கள்‌ உடன்படுகிறீரகளா? 
உங்களது விடைக்கான மூன்று காரணங்களைக்‌ குறிப்பிடுக. (02 புள்ளிகள்‌) 


“இலத்திரனியல்‌ பணத்தைப்‌ பயன்படூத்துவதனூடாக அனைத்துச்‌ சந்தர்ப்பங்களிலும்‌ 
வாடிக்கையாளர்களுக்கு அனுகூலங்கள்‌ கிடைக்கப்பெறும்‌”. இக்கூற்றுடன்‌ நீங்கள்‌ உடன்படுகிறநீரகளா? 
உங்களது விடைக்கான மூன்று காரணங்களைத்‌ தருக. (02 புள்ளிகள்‌) 


இலங்கை மத்திய வங்கியினால்‌ நடைமுறைப்படுத்தப்படூுகின்ற லங்கா செற்றல்‌ முறைமை 
(Lanka Settle System) வணிகக்‌ கருமங்களின்‌ வெற்றிக்கு உதவும்‌ விதத்தை விளக்குக. 
(02 புள்ளிகள்‌) 


வணிகக்‌ கருமங்களை மேற்கொள்கின்றபோது வணிகர்கள்‌ பொறுப்புக்‌ காப்புறுதியொன்றைப்‌ 
பெற்றுக்கொள்வது முக்கியமானது. பொறுப்புக்‌ காப்புறுதி என்பதனை அறிமுகப்படுத்தி, அதன்கீழ்‌ 
பெற்றுக்கொள்ளக்கூடிய காப்புறுதி ஒப்பந்தங்கள்‌ இரண்டைச்‌ சுருக்கமாக விவரிக்குக. 

(02 புள்ளிகள்‌) 
காப்புறுதியுடன்‌ தொடர்புடைய பின்வரும்‌ எண்ணக்கருக்கள்‌ காப்புறுதி செய்பவருக்கு எவ்வாறு 
முக்கியத்துவமானதாய்‌ அமையும்‌ என்பதை விளக்குக. 

(1) இழப்பீட்டுத்‌ தத்துவம்‌ 
(2) மறுகாப்புறுதி (02 புள்ளிகள்‌) 


பயனுறுதியான தொடர்பாடலின்றி எந்தவித கருமத்தையும்‌ நிறைவேற்றிக்கொள்ள முடியாது. வணிகக்‌ 

கருமங்களின்‌ வெற்றிக்காக தொடர்பாடலைப்‌ பயன்படுத்தக்கூடிய நான்கு சந்தர்ப்பங்களை 

உதாரணங்களுடன்‌ விவரிக்குக. (04 புள்ளிகள்‌) 
(மொத்தம்‌ 20 புள்ளிகள்‌) 


அமையவியல்‌ (1,0215(108) என்பதனை வரையறுக்குக. (02 புள்ளிகள்‌) 


நிறுவனங்களின்‌ தன்மைக்கும்‌ உற்பத்திப்பொருட்களின்‌ தன்மைக்குமேற்ப அமையவியல்‌ சேவை 
முறைமைகள்‌ பல்வேறு வகைப்படும்‌. ௮ம்முறைமைகளில்‌ இரண்டை விவரிக்குக. 
(02 புள்ளிகள்‌) 


பிரதான வீதிப்போக்குவரத்து முறைமையினை மேம்படுத்துவதற்கு ஒவ்வொரு அரசாங்கமும்‌ 
பாரிய செலவுகளை மேற்கொள்கின்றது. பிரதான வீதிப்‌ போக்குவரத்து முறைமையினை விருத்தி 
செய்வது வணிகர்களுக்கும்‌ நுகர்வோருக்கும்‌ முக்கியத்துவமானதாய்‌ அமையும்‌ விதங்கள்‌ இரண்டு 
வீதம்‌ தனித்தனியாகக்‌ குறிப்பிடுக. (02 புள்ளிகள்‌) 


“சமூகத்தில்‌ ஏற்படும்‌ மாற்றங்கள்‌ காரணமாக வியாபாரத்திலும்‌ பல்வேறு மாற்றங்கள்‌ ஏற்படுகின்றன.” 
சில்லறை வியாபாரத்தில்‌ ஏற்பட்டுள்ள நவீன போக்குகள்‌ நான்கினைக்‌ குறிப்பிடுக. 
(02 புள்ளிகள்‌) 


(111) சர்வதேச அமைப்புக்களும்‌ வியாபார ஒப்பந்தங்களும்‌ வெளிநாட்டு வியாபாரத்தில்‌ பல்வேறு தாக்கங்களை 
ஏற்படுத்துகின்றன. இவ்வாநான தாக்கங்களினால்‌ ஒரு நாட்டுக்கு ஏற்படும்‌ சாதகமான, பாதகமான 
நிலைமைகள்‌ நான்கு வீதம்‌ தருக. (04 புள்ளிகள்‌) 


(1) உற்பத்திப்பொருளொன்றை உற்பத்தி செய்வதிலிருந்து அதனை நுகர்வோர்‌ கைகளுக்குக்‌ கிடைக்கச்‌ 
செய்வது வரையிலான செயன்முறையில்‌ பெரும்பாலும்‌ இடை நடுவர்களின்‌ உதவி அவசியமானது. 
இச்செயன்முறையுடன்‌ தொடர்புடைய இடை நடூவர்களைப்‌ பெயரிட்டு, அவ்வாறு இடை நடுவர்களைப்‌ 
பயன்படூத்துவதனூடாக உற்பத்தியாளர்களுக்கும்‌ நுகாவோருக்கும்‌ கிடைக்கும்‌ அனுகூலங்கள்‌ மூன்று வீதம்‌ 
தனித்தனியாகக்‌ குறிப்பிடுக. (04 புள்ளிகள்‌) 


(2) பசளை வகைகளை இறக்குமதி செய்து சந்தைப்படுத்தும்‌ நிறுவனமொன்று, தேயிலை உற்பத்திக்குத்‌ 
தேவையான இரசாயன பசளை வகையொன்றை இறக்குமதி செய்ய எதிர்பார்க்கின்றது. இதற்காக 
அந்நிறுவனம்‌ பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை ஒழுங்குமுறையில்‌ விவரிக்குக. (04 புள்ளிகள்‌) 


(மொத்தம்‌ 20 புள்ளிகள்‌) 





க,பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வணிகக்‌ கல்வி 


-39- 


5. 


பகுதி 11 


(1) றப்பர்‌ உற்பத்தி நிறுவனமொன்று, றப்பருடன்‌ இணைந்த மனைப்‌ பொருட்கள்‌, விளையாட்டூப்‌ பொருட்கள்‌ 
மற்றும்‌ மோட்டார்‌ வாகனங்களுக்குத்‌ தேவையான உதிரிப்பாகங்களை உற்பத்தி செய்து நாட்டிலுள்ள 
அனைத்து மாகாணங்களிலும்‌ விற்பனைக்‌ கிளைகளை நிறுவி மொத்தமாகவும்‌ சில்லறையாகவும்‌ விற்பனை 
செய்து வருகின்றது. அனைத்து உற்பத்திப்பொருட்களுக்குமான கணக்கீட்டுக்‌ கருமங்களும்‌ எழுத்தாவணச்‌ 
செயற்பாடுகளும்‌ பிரதான அலுவலகத்தினூடாகப்‌ பேணப்படுகின்றன. இலாபத்தினளவை அதிகரித்துக்‌ 
கொள்வதற்கு நிறுவனத்தை மறுசீரமைப்பது தொடர்பில்‌ உங்களது கருத்து கேட்கப்படுகின்றது. அதற்கேற்ப 
இந்நிறுவனத்தை திணைக்களமயப்படுத்தக்கூடிய பல்வேறு அடிப்படைகளை உதாரணங்களுடன்‌ 
முன்மொழிக. (04 புள்ளிகள்‌) 


(11) “வெற்றிகரமான திட்டமிடலானது ஏனைய முகாமைத்துவக்‌ கருமங்களின்‌ வெற்றிக்கு அத்தியாவசியமானது. 
இக்கூற்றினை விளக்குக. (04 புள்ளிகள்‌) 


(111) நிறுவனமொன்றில்‌ பெரும்பாலான தீர்மானங்கள்‌ பிரச்சினைகளைத்‌ தீர்ப்பதற்காகவே எடுக்கப்படுகின்றன. 
அவ்வாறு எடுக்கப்படும்‌ தீர்மானங்கள்‌ வெற்றியடைவதற்கு தீர்மானமெடுக்கும்‌ செயன்முறையின்போது 
பின்பற்ற வேண்டிய படிமுறைகளை ஒழுங்குமுறையில்‌ விளக்குக. (04 புள்ளிகள்‌) 


(1) நீங்கள்‌ பணிபுரிகின்ற நிறுவனத்திற்குத்‌ தேவையான மூலப்பொருட்களைக்‌ கொள்வனவு செய்வதற்காக 
வழங்குநர்‌ ஒருவரைத்‌ தெரிவுசெய்வதற்கான பட்டியலொன்றை நான்கு நியதிகளை உள்ளடக்கியதாகத்‌ 
தயாரித்து, அந்த ஒவ்வொரு நியதியையும்‌ சுருக்கமாக விவரிக்குக. (04 புள்ளிகள்‌) 


(ஈ) மோட்டர்‌ வாகனங்களை உற்பத்தி செய்யும்‌ பாரியளவு நிறுவனமொன்றிற்குப்‌ பொருத்தமான தள 
அமைப்புத்‌ திட்டம்‌ எது? அந்தத்‌ தள அமைப்புத்‌ திட்டத்தைத்‌ தெரிவுசெய்தமைக்கான காரணங்களை 
விளக்குக. (04 புள்ளிகள்‌) 

(மொத்தம்‌ 20 புள்ளிகள்‌) 


(1) உற்பத்தி நிறுவனமொன்று அதன்‌ உற்பத்திச்‌ செயன்முறைக்குப்‌ பயன்படுத்துகின்ற மூலப்பொருளானது 
மிக விரைவில்‌ அழிவடையக்கூடிய தன்மையினைக்‌ கொண்டுள்ளது. அதேபோன்று உற்பத்திப்பொருளை 
உற்பத்தி செய்து முடித்தவுடனேயே சந்தைக்கு அனுப்புவது நிறுவனத்தின்‌ கொள்கையாகுமெனின்‌ 
இந்நிறுவனத்திற்கு மிகப்‌ பொருத்தமான இருப்புக்‌ கட்டுப்பாட்டு முறையினைக்‌ குறிப்பிட்டு, அம்முறையின்‌ 
அனுகூலங்கள்‌, பிரதிகூலங்கள்‌ மூன்று வீதம்‌ சுருக்கமாக விளக்குக. (04 புள்ளிகள்‌) 


(11) (௮) வணிகரொருவர்‌ சுவையூட்டிகள்‌ சேர்க்கப்படாத சத்துள்ள பழப்பானமொன்றை பாடசாலை 
மாணவர்களுக்காக சந்தையில்‌ அறிமுகப்படுத்த எண்ணியுள்ளார்‌. அதற்குப்‌ பொருத்தமான 
பண்டப்‌ பெயரொன்றை (Bran ame) உருவாக்கும்போது கவனத்திற்‌ கொள்ள வேண்டிய 
விடயங்கள்‌ யாவை? அவருக்கு அவ்வாறான பண்டப்பெயரொன்றின்‌ மூலம்‌ பெற்றுக்கொள்ளக்கூடிய 
அனுகூலங்கள்‌ யாவை? (02 புள்ளிகள்‌) 


(ஆ) தற்காலத்தில்‌ பொதியிடலானது உற்பத்திப்பொருளுக்கு அத்தியாவசியமானதொரு விடயமாகக்‌ 
காணப்படுகின்றது. பொதியிடலொன்றைத்‌ திட்டமிடும்‌ போது கவனத்திற்‌ கொள்ள வேண்டிய 
நான்கு காரணிகளைக்‌ குறிப்பிடுக. (02 புள்ளிகள்‌) 


(111) “அனைத்து வணிக நிறுவனத்துக்கும்‌ சந்தையில்‌ நிலைத்திருத்தல்‌ கடினமானதாகும்‌.” சந்தையில்‌ 
நிலைத்திருத்தல்‌ என்றால்‌ என்ன என்பதை விளக்கி, அவ்வாறு நிலைத்திருக்கக்கூடிய முறைகள்‌ யாவை 
என்பதைக்‌ குறிப்பிடுக. (04 புள்ளிகள்‌) 

(17) தற்காலத்தில்‌ வேலைப்பளுவுடன்‌ வாழ்கின்ற வாடிக்கையாளர்களுக்கு மிகச்‌ சிறந்த வங்கிச்‌ சேவையை 
வழங்குவதற்காக வங்கியாளர்களினால்‌ சந்தைப்படுத்தல்‌ கலவை எவ்வாறு பயன்படூத்தப்படுகிறது என்பதை 
உதாரணங்களுடன்‌ விளக்குக. (04 புள்ளிகள்‌) 


(0) சில்லறை வியாபாரமொன்றைப்‌ புதிதாக ஆரம்பிப்பதற்கு எண்ணியுள்ள அஜித்‌ நிதியீட்டம்‌ தொடர்பிலான 
பிரச்சினைக்கு முகம்கொடுத்துள்ளார்‌. 

(அ) எக்கருமங்களுக்காக அவருக்கு நிதி தேவைப்படுகின்றது என்பதை உதாரணங்களுடன்‌ 

விவரிக்குக. (02 புள்ளிகள்‌) 

(ஆ) அந்நிதித்‌ தேவையினை நிறைவு செய்வதற்கான முறையொன்றைத்‌ தெரிவுசெய்யும்‌ போது 

கவனத்திற்‌ கொள்ளவேண்டிய விடயங்கள்‌ யாவை என்பதைக்‌ குறிப்பிடுக. (02 புள்ளிகள்‌) 

(மொத்தம்‌ 20 புள்ளிகள்‌) 





க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வணிகக்‌ கல்வி 


-40- 


7. 


(1) வரையறுக்கப்பட்ட ஜெயசக்தி கம்பனியின்‌ கணக்குகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட 31.03.2017 இல்‌ 
முடிவடைந்த வருடத்திற்கான தரவுத்‌ தொகுதியொன்று கீழே தரப்பட்டூள்ளது. 


ரூ. 
விற்பனை 10,000,000 
விற்பனைக்கிரயம்‌ 6,000,000 
மொத்த இலாபம்‌ 4,000,000 
செலவுகள்‌ 1,000,000 


காலப்பகுதிக்குரிய இலாபம்‌ (தேறிய இலாபம்‌) 3,000,000 


31.03.2017 இல்‌ கணக்கு மீதிகள்‌: 


ரூ. 
காணியும்‌ கட்டடமும்‌ 25,000,000 
மோட்டார்‌ வாகனம்‌ 5,000,000 
சரக்கிருப்பு 2,000,000 
கடன்பட்டோர்‌ 1,500,000 
வங்கி மீதி 500,000 
கடன்‌ கொடுத்தோர்‌ 1,000,000 
01.04.2016 இல்‌ சரக்கிருப்பு 1,000,000 


(அ) மேலே தரப்பட்ட தரவுகளின்‌ உதவியுடன்‌ பின்வரும்‌ விடயங்களைக்‌ கணிக்க. 
A. மொத்த இலாப வீதம்‌ 
B. தேறிய இலாப வீதம்‌ 
C. நடைமுறை விகிதம்‌ 
D. இருப்புப்‌ புரள்வு விகிதம்‌ (02 புள்ளிகள்‌) 


(ஆ) ஜெயசக்தி கம்பனியின்‌ பின்வரும்‌ விடயங்கள்‌ பற்றி விளக்குக. 
A. திரவத்தன்மை 
B. இருப்புப்‌ புரள்வு தடவைகள்‌ (02 புள்ளிகள்‌) 


(11) வரையறுக்கப்பட்ட ௮ரலிய பொதுக்‌ கம்பனியின்‌ இலாபத்தன்மையானது கடந்த சில வருடங்களிலிருந்து 
குறைந்து கொண்டூ வருகின்றது. இலாபத்தன்மையினை அதிகரித்துக்‌ கொள்வதற்காக வணிகத்தை 
நவீனமயப்படுத்துவதற்கு ஐந்து மில்லியன்‌ ரூபா மேலதிக மூலதனம்‌ தேவைப்படுகின்றது என இயக்குநர்‌ 
சபையானது நிதி முகாமையாளருக்கு அறிவித்துள்ளது. தற்போது இக்கம்பனியில்‌ மிகை இணைப்பு 
நிலைமையொன்று காணப்படுவதுடன்‌, இம்மேலதிக மூலதனத்தைத்‌ திரட்டிக்கொள்வதற்கு சாதாரண 
பங்குகளை வழங்குவதா அவ்வாறின்றி முன்னுரிமைப்‌ பங்குகளை வழங்குவதா என்பதைத்‌ தீர்மானிக்க 
வேண்டியுள்ளது. அதற்கேற்ப இவ்விரண்டு முறைகளில்‌ எம்முறையினூடாக நிதியீட்டம்‌ செய்வது மிகப்‌ 
பொருத்தமானது? உங்களது விடைக்கான காரணங்களைத்‌ தருக. (04 புள்ளிகள்‌) 


(111) தற்போது இயங்கி வருகின்ற ஆடை உற்பத்தி நிறுவனமொன்று தனது உற்பத்திக்‌ கருமங்களை 
விரிவுபடுத்தத்‌ தீர்மானித்துள்ளது. புதிய தொழிற்சாலைக்குத்‌ தேவையான ஊழியர்களின்‌ 
எண்ணிக்கையினைத்‌ திட்டமிடும்‌ கருமம்‌ உங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பின்‌, இது தொடர்பில்‌ நீங்கள்‌ 
கவனத்திற்‌ கொள்ளும்‌ விடயங்கள்‌ யாவை என்பதைச்‌ சுருக்கமாக விவரிக்குக. (04 புள்ளிகள்‌) 


(1) (௮) தற்போது ஊழியர்‌ செயற்றிறன்‌ மதிப்பீடு தொடர்பில்‌ தற்போது கூடுதலாகக்‌ கவனம்‌ செலுத்தப்பட்டு 
வருகின்றது. செயற்றிறன்‌ மதிப்பீட்டின்‌ மூலம்‌ நிறுவனத்திற்கும்‌ ஊழியர்களுக்கும்‌ கிடைக்கும்‌ 
அனுகூலங்கள்‌ இரண்டு வீதம்‌ தனித்தனியாகக்‌ குறிப்பிடுக. (02 புள்ளிகள்‌) 


(ஆ) நிறுவனமொன்றிற்கு கணினி இயக்குநர்‌ ஒருவரை இணைத்துக்‌ கொள்வதற்கான வேலை 
குறித்துரைத்தலில்‌ காட்டப்படூுகின்ற விசேட திறன்களின்‌ கீழ்‌ உள்ளடக்கப்பட வேண்டிய திறன்கள்‌ 
யாவை? (02 புள்ளிகள்‌) 


(௫) ஊழியர்‌ புரள்வானது வணிகங்கள்‌ முகம்கொடுகின்ந பாரிய பிரச்சினையொன்றாகும்‌. ஊழியர்‌ புரள்வு 
அதிகரிப்பில்‌ தாக்கம்‌ செலுத்தத்தக்க நான்கு காரணிகளைக்‌ குறிப்பிட்டு, அவற்றுக்கான தீர்வுகளை 
முன்மொழிக. (04 புள்ளிகள்‌) 

(மொத்தம்‌ 20 புள்ளிகள்‌) 





க,பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வணிகக்‌ கல்வி 


-41- 


8. 


ய) 


(௮) 


(ஆ) 


(ம) (இ) 


(ஆ) 


(1) (௮) 


(ஆ) 


“தகவல்‌ முறைமை' என்றால்‌ என்ன என்பதனை வரையறுக்குக. (02 புள்ளிகள்‌) 


வணிக அமைப்பொன்றில்‌ நடைமுறைப்படுத்தப்படுகின்ற தரவு ஒழுங்கமைத்தல்‌ செயன்முறை 
ஒன்றின்‌ கருமங்களை விவரிக்குக. (02 புள்ளிகள்‌) 


கொடூக்கல்வாங்கல்‌ செயன்முறைப்படூத்தல்‌ முறைமையானது (TPS) வணிக அமைப்பொன்றில்‌ 
செயற்பாட்டு முகாமையாளர்களுக்கு எவ்வாறு பயனுடையதாக அமையும்‌ என்பதை விளக்குக. 
(02 புள்ளிகள்‌) 


கையியக்க முறையினால்‌ மேற்கொள்ளப்பட்ட பெரும்பாலான வணிகக்‌ கருமங்கள்‌ இன்று கணினித்‌ 
தொழில்நுட்பத்தைப்‌ பயன்படுத்தி மேற்கொள்ளப்படூகின்றன. அவ்வாறு மேற்கொள்ளப்படூகின்ற 
வணிகக்‌ கருமங்கள்‌ நான்கினைப்‌ பெயரிட்டு, அவை ஒவ்வொன்றிற்கும்‌ இரண்டு உதாரணங்கள்‌ 
வீதம்‌ தருக. (02 புள்ளிகள்‌) 


“தகவல்‌', தகவல்‌ தொழில்நுட்பம்‌ ஆகியவற்றை வரையறுக்குக. (02 புள்ளிகள்‌) 
நுகர்வோர்‌ தமது அன்றாடக்‌ கருமங்களுக்காக பல்வேறு வசதிகளை இணையத்தினூடாகப்‌ 


பெற்றுக்கொள்கின்றனர்‌. இவ்வாறு நுகர்வோருக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள்‌ நான்கினை 
உதாரணங்களுடன்‌ விளக்குக. (02 புள்ளிகள்‌) 


(1) சுதாகர்‌ என்பவர்‌ சிற்றளவு முயற்சியாளரொருவராவார்‌. அவர்‌ தனது வணிகத்தை விரிவுபடூத்தும்‌ நோக்கில்‌ 


(v) 


வங்கிக்‌ கடனொன்றைப்‌ பெற்றுக்கொள்வதற்காக வணிகத்‌ திட்டமொன்றைத்‌ தயாரிப்பதற்குத்‌ தேவையான 
தகவல்களைச்‌ சேகரித்தார்‌. 


(௮) 


(ஆ) 


(௮) 


(ஆ) 


சுதாகர்‌, வணிகத்‌ திட்டமொன்றைத்‌ தயாரிக்கும்போது அதிலுள்ள நிதித்‌ திட்டத்தில்‌ உள்ளடக்க 
வேண்டிய நான்கு விடயங்களைக்‌ குறிப்பிடுக. (02 புள்ளிகள்‌) 


சுதாகரினால்‌ தயாரிக்கப்பட்ட வணிகத்‌ திட்டத்தின்‌ நிறைவேற்றுச்‌ சுருக்கமானது அவரால்‌ 
மிகக்‌ கவர்ச்சிகரமாக தயாரிக்கப்பட்டிருந்தது. நிறைவேற்றுச்‌ சுருக்கத்தைக்‌ கவர்ச்சிகரமாகத்‌ 
தயாரிப்பதனால்‌ கிடைக்கும்‌ அனுகூலங்கள்‌ யாவை? (02 புள்ளிகள்‌) 


வணிகத்‌ திட்டமொன்று இல்லாமல்‌ வணிகமொன்றை ஆரம்பிப்பது விவேகமான கருமமொன்றல்ல. 

இக்கூற்றினை உறுதிப்படூத்துக. (02 புள்ளிகள்‌) 

சுனிமல்‌ என்பவர்‌ செங்கற்களைத்‌ தயாரித்து விற்பனை செய்யும்‌ வணிகமொன்றை ஆரம்பிக்க 

எதிர்பார்க்கின்றார்‌. அதற்காக அவர்‌ தயாரிக்க வேண்டிய வணிகத்‌ திட்டத்திலுள்ள சந்தைப்படுத்தல்‌ 
திட்டத்தில்‌ உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்களை உதாரணங்களுடன்‌ விவரிக்குக. 

(02 புள்ளிகள்‌) 

(மொத்தம்‌ 20 புள்ளிகள்‌) 


RRR 





க.பொ.த.(உ.தர)ப்‌ பரீட்சை - 2019 இலும்‌ அதன்‌ பின்னரும்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளுக்கான வினாத்தாள்‌ கட்டமைப்பும்‌ முன்னோடி மாதிரி வினாக்களும்‌ - வணிகக்‌ கல்வி 


-42- 


